Ace NM - [8775 


குறள்‌ வெண்பா நூல்‌-௩. 


சோழவந்தானூர்‌ அரசஞ்‌ சண்முகனார்‌ 
இயற்றிய 


வள்ளுவர்‌ நேரிசை 


முன்னுரை 


வள்ளுவர்‌ நேரிசை வெண்பாவாகிய இந்நூலை யியற்‌ 
றிய அரசஞ்சண்முகனார்‌ மதுரை மாநகருக்கு அண்மையி 
அள்ள சோழவந்தான்‌ (சோழன்‌ வீழ்ந்தான்‌) என்னும்‌ 
ஊரிலே 1868 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்த்‌ திங்கள்‌ 15ஆம்‌ 
நாள்‌ பிறந்தார்‌. இவருடைய தந்தையார்‌ பெயர்‌ அரசப்ப 
பிள்ளை. இவருடைய காலத்திலே சென்னை மாநகரில்‌ ஒரு 
சண்முகம்பிள்ளை வாழ்ந்திருந்தார்‌. . அவரும்‌ புலவர்‌. 
அவரினின்‌ று தம்மை வேறுபடுத்தியறிதற்‌ பொருட்டு இவர்‌ 
தம்முடைய பெயருக்கு முன்னால்‌ தந்தையாருடைய பெய 
ரையுஞ்‌ சேர்த்துத்‌ தம்முடைய பெயரை அரசஞ்‌ 
சண்முகனார்‌ என்று அமைத்துக்கொண்டார்‌. 

இவர்‌ இளம்பருவத்தில்‌ கல்வியிற்‌ கருத்துச்‌ செலுத்த 
வில்லை. கண்ணிமடத்‌ தலைவராக விருந்த சிவப்பிரகாச 
அடிகள்‌ இவருக்குக்‌ கல்வி கற்பிக்கத்‌ தொடங்கிக்‌ கல்வி 
யில்‌ ஊக்கத்தை யுண்டுபண்ணினார்‌. பிறகு சண்முகனார்‌ 
வருந்திக்‌ கல்விகற்றுச்‌ சிறந்த புலமையடைந்தார்‌; 
ஆராய்ச்சிகள்‌ பல செய்யத்‌ தொடங்கித்‌ திருக்குறள்‌, 
தொல்காப்பியம்‌ முதலிய நூல்களுக்குப்‌ புதுப்புது உரை 
களைக்‌ கண்டுபிடித்தார்‌. இதனால்‌ இவருடைய புகழ்‌ 
யாண்டும்‌ பரவியது. பள்ளிகளில்‌ தமிழாசிரியராகப்‌ பணி 
புரிந்ததோடு நூல்களியற்றும்‌ பணியிலும்‌ இறங்க மாலை 
மாற்று மாலை, இன்னிசையிரு நாறு, மீனாட்சியம்மை 
சந்தத்‌ இருவடி.மாலை, திருவடிப்பத்து, சிதம்பர விராயகர்‌ 
மாலை, தொல்காப்பியச்‌ சண்முக விருத்தி, திருக்குறள்‌ 
சண்முகவீருத்தி, ஆகுபெயர்‌ அன்மொழித்‌ தொகை 
ஆராய்ச்சி, ஏகபாத நூற்றந்தாதி, முருகக்‌ கடவுள்‌ கலம்‌ 


வள்ளுவர்‌ நேரிசை 3 


யகம்‌, இசைநுணுக்கச்‌ சிற்றுரை, நுண்பொருட்‌ கோவை, 
மதுரைச்சிலேடை, ஈவ.மணிக்காரிகை நிகண்டு, பஞ்சதந்திர 
வெண்பா, வள்ளுவர்‌ நேரிசை என்னும்‌ நூல்களை 
யியற்‌றினார்‌. 

இவற்றுள்‌ “வள்ளுவர்‌ நேரிசை என்னும்‌ இந்நூல்‌ 
சோமேசர்‌ முதுமொழிவெண்பா, தினகர வெண்பா, இரங்‌ 
கேச வெண்பா, சிவசிவவெண்‌ பா, வடமலைவெண்பா முதலிய 
நூல்களைப்போல்‌ முதலிரண்‌ டடிகளில்‌ திருக்கு றளுக்குரிய 
எடுத்துக்காட்டுக்‌ கதைகளை யமைத்துப்‌ பின்னிரண்டடி 
களில்‌ திருக்குறளைச்‌ சேர்த்து முழுவெண்பாவாக அமைக்கப்‌ 
பட்டது. மற்றைய நூல்கட்கும்‌ இதற்கும்‌: வேறுபாடு 
யாதெனின்‌ பிறநூல்கள்‌ அதிகாரத்திற்கு ஒரு குறள்‌ 
மட்டும்‌ எடுக்கப்பட்டு அதிகாரத்திற்கு ஒரு வெண்பா 
மட்டும்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. வடமலை வெண்பா 
முதலியன அறத்துப்‌ பாலுக்கும்‌ பொருட்பாலுக்கும்‌ 
மட்டுமே செய்யப்‌ பட்டுள்ளன. சண்முகனார்‌, திருவள்ளு 
வருடைய பத்துத்‌ திருக்குறட்‌ பாக்களுக்கும்‌ உதாரணக்‌ 
கதை காட்டிப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ பாடலானார்‌. ஆனால்‌ 
இவர்‌ 1880 திருக்குறளுக்கும்‌ பாடி முடிக்கவில்லை. நூல்‌ 
முடிவதற்குள்‌ நோயின்‌ கொடுமையினால்‌ இவர்‌ முடிந்து 
போனார்‌. இரு. நாற்றுக்கு மேற்பட்ட குறட்பாக்களுக்கு 
இவர்‌ இவ்வாறு உதாரணக்‌ கதையமைத்துப்‌ பாடி.புள்ளார்‌ 
ஏன்று ஐயமறத்‌ தெரிகிறது. ஆனால்‌ ஈமக்கு இப்பொழுது 
அகப்படுவன முதல்‌ பத்து அதிகாரங்கட்குரிய நூறு 
பாடல்களே. இப்பாடல்களும்‌ மறைந்தொழியாது பாது 
காக்க வேண்டுமென்னும்‌ எண்ணத்தோடு இதனையும்‌ இத 
னைப்‌ போன்ற பிற திருக்குறள்‌ வெண்பா நூல்களையும்‌ 
இவ்வாறு வெளிப்படுத்தலாயிற்று. 


வள்ளுவர்‌. நேரிசை 


தற்சிறப்புப்‌ பாயிரம்‌ 


திருத்தகு தெய்வத்‌ திருவள்‌ ளுவர்தாள்‌ 
வருத்தமறச்‌ சென்னிமிசை வைத்துக்‌--கருத்திருத்தி 


அன்னார்‌ மறைப்பாட்டோடியானுமரைப்‌ பாட்டிசைப்பேண்‌ 


முன்நே ரிசைப்பேர்‌ மொழிந்து. 

முதலாம்‌ அதிகாரம்‌ 

கடவுள்‌ வாழ்த்து 
ஈசன்கண்‌ மூட இருண்ட துலகமென 
மாசற்றார்‌ கூ றலென்கொல்‌ வள்ளுவரே-- பேசில்‌ 
அகரம்‌ முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு. 
நான்மறைநூல்‌ கற்றும்‌ நவின்றுந்‌ தலையிழந்தார்‌ 
மான்மகனார்‌ என்னே யோ வள்ளுவ2ர-- நூன்முற்றக்‌ 
கற்றதனால்‌ ஆய பயன்‌ என்கொல்‌ வால்‌அறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌. 
சாதலுற ஏனோர்‌ தமிழ்மா முனிமுதலாம்‌ 
மாதவத்தோர்‌ வாழ்வதென்கொல்‌ வள்ளுவரே--ஓதின்‌ 
மலர்மிசை ஏகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌. 
கல்லே புணையாக்‌ கருங்கடலை நாவரையர்‌ 
வல்லே கடந்ததென்னோ வள்ளுவ சொல்லுங்கால்‌ 
வேண்டுதல்வேண்‌ டாமை இலானடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பை இல. 
தந்தையார்‌ தாள்‌எறிந்தும்‌ சாராமை என்னை வினை 
மைந்தர்‌ ஒருவர்க்கு வள்ளுவரே நந்தும்‌ 
இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 
பொருள்‌ சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு. 


வள்ளுவர்‌ நேரிசை 


தாடொழார்‌ 8ர்‌ உரையார்‌ சாக்கியனார்‌ கல்‌எறிந்தும்‌ 
வாடாச வீடுறலென்‌ வள்ளுவரே நாடில்‌ 
பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறிஙின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌. 


யண்டுதவஞ்‌ செய்தும்‌ கவலைப்‌ படலென்னோ 
வண்டாரு காவன த்தார்‌ வள்ளுவ ரே--தொண்டாய்த்‌ 
தனக்குவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அறிது. 


ஆயிரத்தெட்‌ டண்டமர சாண்டானும்‌ வெஃயெதென்‌ 
மாயாச்‌ சுரர்பதியை வள்ளுவரே---ஆயின்‌ 

அறவாழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
பிறவாழி நீந்தல்‌ அரிது. 


இர்த்தரும்‌ போற்றும்‌ சிறுவிதிக்காட்‌ டுத்தலைதான்‌ 


வாய்த்ததென்னோ தன்தலைபோய்‌ வள்ளுவரே -- பார்த்தக்‌ 


கோளில்‌ பொறியிற்‌ குணமில3வ எண்குணத்தான்‌ Lan 


தாளை வணங்காத்‌ தலை. 


சாயா இரணியனும்‌ சாய அவன்‌ இளம்சேய்‌ 
மாயாநல்‌ வாழ்வுறலென்‌ வள்ளுவ ர-— ஆயின்‌ 
கறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவ னடிசேரா தார்‌. 


இரண்டாம்‌ அதிகாரம்‌ 
வான்‌ சிறப்பு 


மாய்ந்தன மீண்டும்‌ வழிவழித்‌ தோன்‌ றற்கு 
வாய்ந்த மருக்தியாதோ வள்ளுவ3ர- ஆய்ந்தக்கால்‌ 
வான்றின்‌ றுலகம்‌ வழங்கி வருதலால்‌ 
தான்‌அமிழ்தம்‌ என்றுணரம்‌ பாற்று. 


அணன்றோ காப்ப துடலை உயர்வானம்‌ 

மாண்‌ அமிழ்தம்‌ ஆவதெங்ஙன்‌ வள்ளுவரே--காணவே 
துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை, 


10 


11 


12 


~6 வள்ளுவர்‌ நேரிசை 


உற்றநோய்‌ நோலா தொளிர்தா மரைமூலம்‌ 

மற்றெழுவர்‌ நாடியதென்‌ வள்ளுவ3ர-—ஈற்றவர்க்கும்‌ 
விண்ணின்று பொய்ப்பின்‌ வீரிநீர்‌ வியன்‌ உலகத்‌ 
துண்ணின்‌ றடற்றும்‌ பசி. 72 


காடன்‌ வரகு கலந்தமண்‌ கொண்டுமுன்‌ பு 

வாடிஎயில்‌ ஆக்கியதென்‌ வள்ளுவரே நாடுங்கால்‌ 

ஏரின்‌ உழாஅர்‌ உழவர்‌ புயலென்னும்‌ 

வாரி வளங்குன்‌ றிக்‌ கால்‌. 14: 


சின்னாடு வற்கடத்தால்‌ தேய்தலும்‌ பன்னாடு 

மன்னி வளர்தலுமென்‌ வள்ளுவரே உன்னில்‌ 
கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ றாங்‌3க 
எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை. 15 


தண்டகன்‌ ஆண்ட தனிநாடு பீன்கானல்‌ 

மண்டுசுரம்‌ ஆயதென்னோ வள்ளுவரே தண்டா 

விசும்பிற்‌ றுளிவீழின்‌ அல்லால்மற்‌ றாங்கே 

பசும்புற்‌ றலைகாண்‌ பரிது. 16 


மீனீர்‌ மணிமுதல மேவு நெடுங்கடலும்‌ 

மாநிலத்தைக்‌ காவாதோ வள்ளுவரே--ஆனா 

நெடுங்கடலும்‌ தன்நீர்மை குன்றும்‌ தடிந்தெழிலி 
தான்நல்கா தாக வீடின்‌. 11/4 


தள்ளாப்‌ புலவரையான்‌ தாங்ககலேன்‌ போமினென்றோர்‌ 
வள்ள லுரைத்ததென்கொல்‌? வள்ளுவரே/--விள்ளில்‌ 
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 

வறக்குமேல்‌ வானோர்க்கு மீண்டு 76: 


வீதலுறு நாயூனை விண்ணும்‌ படைக்கவல்ல 
மாதவத்தோன்‌ தின்றதென்னோ வள்ளுவரே--ஒதுங்கால்‌ 
தானம்‌ தவமிரண்டும்‌ தங்கா வியனுலகம்‌ 

வானம்‌ வழங்கா தெனின்‌. 19 


பெய்யமழை இந்திரன்பாற்‌ பெட்டான்‌ பொருநையொடு 
வையையுடை யானுமென்னோ வள்ளுவரே--உய்யவே 
நீரின்‌ றமையா துலகெனின்‌ யார்யார்க்கும்‌ 

வானின்‌ றமையா தொழுக்கு. 20 


வள்ளுவர்‌ நேரிசை ்‌ ழ்‌ 
மூன்றாம்‌ அதிகாரம்‌ 


நீத்தார்‌ பெருமை 


புண்டரிகத்‌ தாளார்‌ புதல்வரடிப்‌ போதணிந்தான்‌ 
மண்டின்ற மாலுமென்னோ வள்ளுவரே--தண்டா 
ஒழுக்கத்து நீத்தார்‌ பெருமை விழுப்பத்து 

வேண்டும்‌ பனுவற்‌ றுணிவு [Al 


காதற்‌ பரவையுழைக்‌ கண்னுதலே தரதானான்‌ 
மாதவத்தோன்‌ மாண்பளவென்‌ வள்ளுவரே--ஓதின்‌ 
துறந்தார்‌ பெருமை துணிக்கூறின்‌ வையத்‌ 

திறந்தாரை எண்ணிக்கொண்‌ டற்று [202 


தன்னந்‌ தனிவசிட்டன்‌ கானைபல கோசிகர்க்கு 
மன்னர்கோன்‌ தோற்றதென்கொல்‌ வள்ளுவரே-உன்னின்‌ 
இருமை வகைதெரிந்‌ தீண்டமறம்‌ பூண்டார்‌ 

பெருமை பிறங்கிற்‌ றுலகு. 23 


ஐந்தருவாழ்‌ மங்கை அருகுற்றும்‌ இந்திரனார்‌ 
மைந்தனிணங்‌ கான்பயனென்‌? வள்ளுவரே நந்தா 
உரனென்னுந்‌ தோட்டியான்‌ ஓரைந்துங்‌ காப்பான்‌ 
வரனென்னும்‌ வைப்பிற்கோர்‌ வித்து. 24 


ஒன்னார்த்‌ தெறற்கும்‌ உவந்தாரை ஆக்கற்கும்‌ 

மன்னுமிரு சான்றுரைப்பீர்‌ வள்ளுவரே தன்னுள்ளே 
ஐந்தவித்‌ தான்‌ ஆற்றல்‌ அகல்விசம்பு ளார்கோமான்‌ : 
இந்திரனே சாலுங்‌ கரி. 115] 


அஆறாப்‌ பிழையுமெண்ணா தாயீரங்கண்‌ ஈந்தானோ 

மாறுனோ யார்பெரியர்‌ வள்ளுவரே கூறிம்‌ 

செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரியசெய்கலா தார்‌. 26 


யானே உலகமெலாம்‌ ஆயினேன்‌ என்றுகண்ணன்‌ 

வான றியச்‌ சொ ம்றதென்கொல்‌ வள்ளுவரே--காணில்‌ 
சுவைஒளிஊறு ஓசை நாற்றம்‌என்‌ றைந்தின்‌ 
வகைதெரிவான்‌ கட்டே உலகு, Ar 


8 வள்ளுவர்‌ நேரிசை 


பேதைப்‌ பருவப்‌ பிருதையுங்‌ கண்டதென்கொல்‌ 
மாதவத்தோன்‌ தன்பெருமை வள்ளுவரே--ஓதின்‌ 
கிஹைமொறி மாந்தர்‌ பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும்‌. 


கோனாக முன்சசிபாற்‌ சென்றோன்‌ குறுகாமே 
மாரநாகம்‌ ஆகியதென்‌ வள்ளுவரே-- ஆனாக்‌ 
குணமென்னுங்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 
கணமேயுங்‌ காத்தல்‌ அரிது. 


கொற்றச்‌ சடபரதன்‌ செய்யான்‌ குலவினைதான்‌ 
மற்றக்‌ தணனாமோ வள்ளுவரே--முற்றவே 
அந்தண ரென்போர்‌ அறவோர்மற்‌ றெவ்வுயிர்க்கும்‌ 
செந்தண்மை பூண்டொழுக லான்‌. 


நான்காம்‌ அதிகாரம்‌ 


அறன்‌ வலியுறுத்தல்‌ 


செங்கோல்‌ அரசாய்ப்பின்‌ சேர்ந்தார்‌ கயிலையினும்‌ 
மங்காத சேரர்கோன்‌ வள்ளுவ 3ர-— பொங்கும்‌ 
சிறப்பீனும்‌ செல்வமும்‌ ஈனும்‌ அறத்தின்‌ ஊங்‌ 
காக்கம்‌ எவனோ உயிர்க்கு. 

கீரனும்பூ தத்தாற்‌ சிறைப்பட்டான்‌ கீழ்மைஎலி 
வார்‌அரசாய்‌ மாறியதென்‌ வள்ளுவரே--தேரின்‌ 
அறத்தினூஉங்‌ காக்கமும்‌ இல்லை அதனை 
மறத்தலி ஞூஉங்கில்லை கேடு. 


பன்னும்‌ உழ வாரப்‌ பணியும்‌ புரிந்ததென்னோ 
மன்னுதமிழ்‌ நாவரையர்‌ வள்ளுவ ?7ர--உன்னுங்கால்‌ 
ஓல்லும்‌ வகையான்‌ அறவினை ஓவாதே 
செல்லும்வாய்‌ எல்லாஞ்‌ செயல்‌. ்‌ 


காலால்‌ மிதித்தாலுங்‌ கண்ணப்பர்‌ செய்பூசை 
வாலிதெனச்‌ சொல்வதென்னோ வள்ளுவரே--சாலும்‌ 
மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 

ஆகுல நீர பிற. 


2d 


29 


90 


97 


52 


33 


34 


வள்ளுவர்‌ நேரிசை 59 


“வேள்வியற மேபுரிந்தும்‌ விண்பரவு தக்கற்கு 
.மாள்வினையா யிற்றென்னோ வள்ளுவ3ர- மீளா 

அழுக்கா றவாவெகுளி இன்னாச்சொல்‌ நான்கும்‌ 

இழுக்கா இயன்ற தறம்‌. 35 
யார்த்தனம்பால்‌ வீழ்பொழுதும்‌ பார்‌அளந்தா அுக்குநெய்த்தோர்‌ 
வார்த்தளித்தான்‌ கன்னன றம்‌ வள்ளுவரே--வாய்த்தக்கால்‌ 


அன்றறிவா மென்னா தறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்கால்‌ பொன்றாத்‌ துணை. 36 


இல்லம்‌ பொருளீவால்‌ ஏனையறம்‌ துன்புறலால்‌ 

வல்ல எனிற்பயனென்‌ வள்ளுவ3ர- சொல்லால்‌ 

அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 

பொறுத்தானோ டூர்ந்தா னிடை. 92 


பார்க்கண்‌ பிறவார்‌ பதினா றகவையொடு 

மாக்கண்டர்‌ வாழ்வதென்னோ வள்ளுவரே--நோக்கியே 
வீழ்நாள்‌ படாஅமை நன்றாற்றின்‌ அஃதொருவன்‌ 

வாழ்காள்‌ வழியடைக்குங்‌ கல்‌. 98 


காடுசென்றும்‌ இன்புற்றார்‌ கெளந்தேயர்‌ கெளரவ3ரோ : 
வாடினார்‌ நாடுகொண்டும்‌ வள்ளுவரே-- நாடின்‌ 

அறத்தான்‌ வருவதே இன்பம்மற்‌ றெல்லாம்‌ 

புறத்த புகழு மில. 39 


என்தலை௩ீ கொள்க எனக்குமணன்‌ வாள்கொடுத்தும்‌ 
.வன்தலைகொள்‌ ளார்சாத்தர்‌ வள்ளுவரே--என்றும்‌ 
செயற்பால தோரும்‌ அறனே ஒருவற்‌ 

குயற்பால தோரும்‌ பதி. 40 


ஐந்தாம்‌ அதிகாரம்‌ 
இல்வாழ்க்கை 
இன்னுயிரே அன்ன இராமனைக்‌ கோசிகன்பால்‌ 
மன்னன்‌ வி! நித்ததென்னோ வள்ளுவ உன்னுங்கால்‌ 


ன்‌ இல்வாழ்வான்‌ என்பான்‌ இயல்புடைய மூவர்க்கும்‌ 
நல்லாற்றின்‌ நின்ற துணை, 41 


10 வள்ளுவர்‌ நேரிசை 


கன்னிபங்கன்‌ செய்தான்‌ களத்தவிந்த வல்லாள 

மன்ன ற்‌& மக்கடன்முன்‌ வள்ளுவரே--என்னை 
துறந்தார்க்கும்‌ அவ்வா தவர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
இல்வாழ்வான்‌ என்பான்‌ துணை. 42 


ஆறில்‌ ஒருபங்‌ கரசன்‌ பெறுகஎன 

மாறிலார்‌ சொற்‌ றதென்கொல்‌ வள்ளுவரே--கூறுங்கால்‌ 
தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தானென்றாங்‌ 
கைம்புலத்தா ரோம்பல்‌ தலை. 42: 


பாண்டுவழி நிற்பப்‌ பரந்தமுன்‌ னோன்வழிகள்‌ 
மாண்டொழிக்த தென்கொலோ வள்ளுவரே-- - யாண்டும்‌ 
பழியஞ்சிப்‌ பாத்தூண்‌ உடைத்தாயின்‌ வாழ்க்கை 
வழியெஞ்சல்‌ எஞ்ஞான்றும்‌ இல்‌. 34 


யாலர்க்கே போதா உணவும்‌ பகுத்துண்டார்‌ 

மாலில்‌ குசேலரன்பால்‌ வள்ளுவரே--€லமென்னோ 
அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 

பண்பும்‌ பயனும்‌ அது. 45 


முன்னி. வனம்புகு தார்‌ மூதறிவி னோர்மிதுலை 

மன்னன்‌ முதலோர்தாம்‌ வள்ளுவரே--என்னை 
அறத்தாற்றின்‌ இல்வாழ்க்கை ஆற்றின்‌ புறத்தாற்றில்‌ 
போய்ப்‌ பெறுவ தெவன்‌. 46 


சந்திரசே னன்தவத்தால்‌ செய்யா தனசெய்தான்‌ 
மைந்தடன்‌ இல்‌ வாழ்தருமன்‌ வள்ளுவரே-முந்தும்‌ 
இயல்பினால்‌. இல்வாழ்க்கை வாழ்பவன்‌ என்பான்‌ 
முயல்வாருள்‌ எல்லாந்‌ தலை. 47° 


கன்னன்‌ உயிர்காக்கும்‌ கவசமும்‌ஈம்‌ தான்வசிட்டன்‌ 

மன்‌ இரந்தும்‌ தந்திலனால்‌ வள்ளுவரே--உன்னுங்கால்‌ 
ஆற்றின்‌ ஒழுக்கி:௮றன்‌ இழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின்‌ நோன்மை உடைத்து. 48 


காமநுகர்‌ இல்லறமோ காட்டிலும்‌ அவ்வறமோ 
வாய்மையினாய்‌ வார்க்குயர்வு வள்ளுவரே--கோமில்‌ 
அறனெனப்‌ பட்டதே இல்வாழ்க்கை அஃதும்‌ 
பிறன்பழிப்ப தில்லாயீன்‌ ஈன்று. 32 


வள்ளுவர்‌ நேரிசை ர்த்து 


கண்ணனிரா மன்‌ முதலம்‌ காவலரைத்‌ தெய்வமென 
மண்ணுளோர்‌ எண்ணுவதென்‌ வள்ளுவரே- எண்ணுங்கால்‌ 
வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 
தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌. 217 


ஆறாம்‌ அதிகாரம்‌ 
வாழ்க்கைத்‌ தணை நலம்‌ 


நாடிழந்துங்‌ கூலிகொண்டு ஈல்ல புரூரவன்‌ இல்‌ 

வாடாது வாழ்ந்தன ளே வள்ளுவ? ர-- நாடின்‌ 

மனைத்தக்க மாண்புடையள்‌ ஆதித்தற்‌ கொண்டான்‌ 
வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை. 91" 


வானோர்‌ குரவனுமுன்‌ வாழ்க்கைசிதை வுற்றுநொந்தான்‌ 
மானேர்‌ விழிமனையால்‌ வள்ளுவரே-- ஆனா 

[மனைமாட்சி இல்லாள்கண்‌ இல்லாயின்‌ வாழ்க்கை 
எனைமாட்சித்‌ தாயினும்‌ இல்‌. 21 


நெய்தும்‌ இனிதுற்‌றீர்‌ நீயீர்‌ யயாதிவெள்ளி 

வைதசா பம்பெற்றான்‌ வள்ளுவரே -- வையத்துள்‌ 
இல்லதென்‌ இல்லவள்‌ மாண்பானால்‌ உள்ளதென்‌ 

இல்லவள்‌ மாணாக்‌ கடை. 53 


ஆதப்‌ புலைச்சியென அன்றறிந்தும்‌ நும்தாயை 

மாதவத்தோன்‌ கொண்டதென்கொல்‌ வள்ளுவரே ஈ தடுக்கும்‌ 
பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்பென்னும்‌ 
திண்மைஉண்‌ டாகப்‌ பெறின்‌. 94 - 


முன்ன ரந சூயைமழை மூவர்‌ தடுப்பவும்நா 

வன்மையாற்‌ பெய்வித்தாள்‌ வள்ளுவரே--உன்னியே 
தெய்வம்‌ தொழாஅள்‌ கொழுநற்‌ ரறொழுதெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை. 55- 


அங்கத்‌ துடன்சோ ஐருந்தியநா ளாயனிதன்‌ 

மங்கலநா ணும்காத்தாள்‌ வள்ளுவரே--மங்காது 
தற்காத்துத்‌ தற்கொண்டாற்‌ பேணித்‌ தகைசான்‌ ற 
சொற்காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌. 56 


12 வள்ளுவர்‌ நேரிசை 


மன்மாடம்‌ விட்டு வெளிச்சென்‌ றிரவிலொரு 

மான்‌ மாய ஓளவைகண்டாள்‌ வள்ளுவரே ஊன்மேல்‌ 
சிறைகாக்கும்‌ காப்பெவன்‌ செய்யும்‌ மகளிர்‌ 

நிறைகாக்கும்‌ காப்பே தலை. 52 


ஈண்டும்‌ விசும்பும்‌ இசைபாடக்‌ கண்ணகிதான்‌ 
மாண்டவற்பெற்‌ றும்பருற்றாள்‌ வள்ளுவரே--மாண்டவத்தால்‌ 
பெற்றாற்‌ பெறிற்பெறுவர்‌ பெண்டிர்‌ பெருஞ்சிறப்புப்‌ 
புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு. 


விக்கிரமார்க்‌ கற்குமுன்னோன்‌ வேத்தியல்விட்‌ டானில்லாள்‌ 
வக்கிரமார்க்‌ கந்தன்னால்‌ வள்ளுவரே-- தக்க 

புகழ்புரிந்த இல்‌இலோர்க்‌ கில்லை இகழ்வார்முன்‌ 
ஏறுபோற்‌ பீடுநடை. 59 


அங்கயற்கண்‌ மாதால்‌ அரனுமெரநில்‌ உக்கிரனால்‌ 
மங்கையும்‌ மேன்மையுற்றார்‌ வள்ளுவரே--மங்காத 
மங்கலம்‌ என்ப மனைமாட்சி மற்றதன்‌ 

ன்கலம்‌ ஈன்மக்கட்‌ பேறு. 60 


ஏழாம்‌ அதிகாரம்‌ 
மக்கட்பேறோ 


நுந்தையாம்‌ யாளிதத்தர்‌ நோன்பென்னே நும்முதலாம்‌ 
மைந்தரெழு வர்ப்பெற்றார்‌ வள்ளுவரே--முந்தப்‌ 
பெறுமவற்றுள்‌ யாமறிவ தில்லை அறிவறிந்த 

மக்கட்பே றல்ல பிற. 61 


தநிரயம்‌ நீங்கச்‌ சிறந்தார்‌ இறந்தாரும்‌ 

வாணீற்‌ ப8ரதனால்‌ வள்ளுவரே--ஏனோ 

எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌. 62 


மேனாள்‌ அறன்மகன்செய்‌ வேள்வியால்‌ உள்மதிழ்ந்தான்‌ 
வானா டுறுபாண்டு வள்ளுவரே--ஆனாத 

தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌ அவர்பொருள்‌ 

தந்தம்‌ வினையான்‌ வரும்‌. 63 


வள்ளுவர்‌ நேரிசை 1F 


செய்ய குசேலருந்தம்‌ சேய்களொடு புன்‌ கூழை 
வையத்‌ அவந்துண்டார்‌ வள்ளுவரே துய்ய 


அமிழ்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ 
சிறுகை அளாவிய கூழ்‌. 64- 


தன்னைப்‌ பழித்தமக்கள்‌ தம்மைக்கண்‌ டின்புற்றான்‌ 
மன்னுகளன்‌ அட்டிற்கண்‌ வள்ளுவரே -- உன்னியக்கால்‌ 
மக்கள்மெய்‌ தீண்டல்‌ உடற்கன்பம்‌ மற்றவர்‌ 
சொற்கேட்டல்‌ இன்பஞ்‌ செவிக்கு. 6௪ 


கல்லுமுரு குங்குழலிற்‌ கண்ணன்‌ மழலையே 

வல்லதின்பம்‌ நந்தர்க்கு வள்ளுவரே--சொல்லில்‌ 

குழலினிது யாழினிது என்பதம்‌ மக்கள்‌ 

மழலைச்சொற்‌ கேளா தவர்‌. 66 


எந்தைதொல்‌ காப்பியனை என்னோ சமதங்கி 
வந்தமுனிபாற்‌ கொடுத்‌ த்தான்‌ வள்ளுவரே சந்திப்பின்‌ 
தந்தை மகற்காற்றும்‌ நன்றி அவையத்து 

முந்தி யிருப்பச்‌ செயல்‌. 67 


தன்னேர்‌ வனசரன்சர்‌ தாங்காக்‌ கிரீடிதற்கொல்‌ 
மன்னுசுதற்‌.. கண்டுவந்தான்‌ வள்ளுவரே--என்னேயோ 
தம்மில்தம்‌ மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 

மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ இனிது. 68: 


வேதப்‌ பொருளுரைத்தான்‌ வேளரனார்க்‌ கென்ன லுமே 
மாதுமையாள்‌ மிக்குவந்தாள்‌ வள்ளவரே--ஓதுங்கால்‌ 
ஈன்ற பொழுதிற்‌ பெரிதுவக்கும்‌ தன்மகனைச்‌ 

சான்றோ னெனக்கேட்ட தாய்‌. 69° 


இன்னுதவி செய்யா திராமன்‌ தனைப்பெற்ற 

மன்னிறப்பக்‌ காடுறலென்‌ வள்ளுவரே முன்னே 

மகன்‌ றந்தைக்‌ காற்று முதவி இவன்தந்தை 

எந்நோற்றான்‌ கொல்லெனுஞ்‌ சொல்‌. 70° 


234 வள்ளுவர்‌ நேரிசை 
எட்டாம்‌ அதிகாரம்‌ 
அன்புடைமை 


தேராரும்‌ தாமுணரக்‌ கன்னன்‌ சிதைந்தகளன்‌ 

வாரா அழுதாளே ௨ள்ளுவரே--சூரன்பெண்‌ 

அன்பிற்கு முண்டோ அடைக்குர்தாழ்‌ ஆர்வலர்‌ 

புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌, 71 


யார்க்காம்‌ இவறியான்‌ செல்வம்‌ இகல்வெல்ல 

மாற்களித்‌ த்தான்‌ என்புமுனி வள்ளுவரே--பார்க்குங்கால்‌ 
அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 

என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு. 72 


மான்பிறப்பில்‌ எல்லாம்‌ உணர்ந்துமன்பு வாய்ப்பமக்கள்‌ 
வான்பிறப்புற்‌ றுன்பரதன்‌ வள்ளுவரே--வான்புகழும்‌ 
அன்போ டியைந்த வழக்கென்ப ஆருயிர்க்‌ 

கென்போ டியைந்த தொடர்பு. 28 


தாய்சொற்றும்‌. தம்பியர்பால்‌ சாரா தராக்கொடியோன்‌ 
வாய்ஈண்பு மிக்கானே வள்ளுவரே .தஅயகன்னன்‌ 
அன்பீனு மார்வ முடைமை அதுவீனும்‌ 

£ண்பென்னும்‌ நாடாச்‌ சிறப்பு. 24 


திறறின்பம்‌ நீங்கனர்க்கே பேரின்‌ பெனச்சொலு.நூல்‌ 
மற்றிரண்டும்‌ நீயிருற்‌.றீர்‌ வள்ளுவரே--எற்ருனோ 

அன்புற்‌ அமர்ந்த வழக்கென்ப வையகத்‌ 

தன்புற்றார்‌ எய்துஞ்‌ சிறப்பு. 75. 


கொத்து மி அன்புடையார்‌ கோனார்‌ எனிற்பெற்றோர்‌ 
மைந்தரைத்தண்‌ டித்தலென்னோ வள்ளுவரே--முந்தும்‌ 
அறத்திற்கே அன்புசார்‌ பென்ப அறியார்‌ 

மறத்திற்கும்‌ அஃதே துணை. 76 


தேவருந்தான்‌ தொட்டால்‌ சிதையவரம்‌ பெற்றானம்‌ 
மாவரந்தன்‌ னால்மடிந்தான்‌ வள்ளுவரே--தாவியே 

அன்‌ பி லதனை வெயில்போலக்‌ காயுமே 

அன்பி தை யறம்‌. 27 


வள்ளுவர்‌ நேரிசை | த 


மாய்ந்தோர்‌ உயீர்க்கும்‌ மறைபெற்றும்‌ வீரரொடு 
மாய்ந்தான்‌ சுயோதன னும்‌ வள்ளுவரே ஆய்ந்தக்கால்‌ 
அன்பகத்‌ தில்லா உயிர்வாழ்க்கை வன்பாற்கண்‌ 

வற்றல்‌ மரந்தளிர்த்‌ தற்று, 78 
ஏவல்‌ இடம்பொருள்கள்‌ யாவுமிருந்‌ தென்மன்னன்‌ 
மாவிருந்தே லான்கண்ணன்‌ வள்ளுவரே.--மேவாப்‌ 
புறத்துறுப்‌ பெல்லா மெவன்்‌ செய்யும்‌ யாக்கை 

அகத்துறுப்‌ பன்‌ பி லவர்க்கு. 7S 
தான்பெற்ற நாகர்பொய்‌ சாற்றாமை யாற்சபித்த 
மான்பொன்றாக்‌ காரணமென்‌ வள்ளுவரே ஊன்பெற்றால்‌ 
அன்பின்‌ வழிய துயிர்கிலை அஃதிலார்க்‌ 

கென்புதோல்‌ போர்த்த உடம்பு. 80 


ஒன்பதாம்‌ அதிகாரம்‌ 
விருந்தோம்பல்‌ 


வித்தும்‌அரித்‌ திட்டி விருந்தோம்பி னார்மாறர்‌ 
வைத்தபொருள்‌ போயபின்னும்‌ வள்ளுவரே--மொய்த்தே 
இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு. 81 


நீடுவா மச்‌ செய்யும்‌ நெல்லிக்‌ கனிஅதிகன்‌ 

வாடாதெள வைக்கீந்தான்‌ வள்ளுவரே-காடி.ல்‌ 

விருந்து புறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 

மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ றன்று. 82 
பல்லா யிரவர்க்கூண்‌ பாண்டு மகன்படைத்தான்‌ 

வல்லாத காட்டி.லும்போய்‌ வள்ளுவரே - சொல்லின்‌ 
வருவிருந்து வைகலும்‌ ஓம்புவான்‌ வாழ்க்கை 

பருவந்து பாழ்படுதல்‌ இன்று. 82 
வந்ததுரு வாசற்கு மாவிருந்து செய்தமையால்‌ 
மைந்துற்றான்‌ மாயோனும்‌ வள்ளுவரே ௩ந்தா 
தகனமர்ந்து செய்யாள்‌ உறையும்‌ முகனமர்ந்து 

நல்விருந்‌ தோம்புவான்‌ இல்‌. 84 


தய்ந்தும்‌ புலமெல்லாம்‌ தேர்ந்துலவாக்‌ கோட்டையினால்‌ 
வாய்ந்தவிருந்‌ தோம்பினார்‌ வள்ளுவ3ர--ஆய்ந்தொருவர்‌ 


16 வள்ளுவர்‌ நேரிசை 


வித்தும்‌ இட ல்வேண்டுங்‌ கொல்லோ விருந்தோம்பி 

மிச்சில்‌ மிசைவான்‌ புலம்‌. 6 
புன்புறாத்‌ தம்மில்‌ புகுவேடற்‌ ஒீந்துடலை 

மன்‌ புலவர்‌ நாடுசென்‌ ற வள்ளுவரே--என்பெருமை 
செல்விருக்‌ தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்‌ 
கல்விருந்து வானத்‌ தவர்க்கு. ௦6 
ஆவின்பால்‌ ஈந்துவித்தி யாரணியர்க்‌ காத்தோன்பின்‌ 
மாவேந்த னாய்வாழ்ந்தான்‌ வள்ளுவரே--காவால்‌ 
இனைத்துணைத்‌ தென்பதொன்‌ றில்லை விருந்தின்‌ 
துணைத்துணை வேள்விப்‌ பயன்‌. 87 
பன்னகர்தா மேயுண்பான்‌ ஓம்பிப்‌ பறவைகொணர்‌ 
மான்னமிழ்தம்‌ முன்னிழந்தார்‌ வள்ளுவரே--என்னோ 
பரிந்தோம்பிப்‌ பற்றற்றேம்‌ என்பர்‌ விருந்தோம்பி 

வேள்வி தலைப்படா தார்‌. 98 
என்னாம்‌ பொருள்பெற்றும்‌ ஓளவைக்‌ கிடாள்சோறு 

மன்‌ னுமொரு வன்மனையாள்‌ வள்ளுவரே/--உன்னில்‌ 
உடைமையுள்‌ இன்மை விருந்தோம்பல்‌ ஓம்பா 

மடமை மடவார்கண்‌ உண்டு. 99 
யண்டறிவால்‌ வந்துநொந்தான்‌ பாஞ்சாலன்‌ முன்‌ மறைதேர்‌ 
வண்டார்த்‌ துரோணனும்‌ வள்ளுவரே--கொண்டபின்‌ 
மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ முகந்திரிந்து 

நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 90 


பத்தாம்‌ அதிகாரம்‌ 
இனியவை கூறல்‌ 


தன்நாட்டில்‌ செம்பாதி சாமமுனிக்‌ வலென்றோர்‌ 
மன்நாட்டல்‌ இன்சொல்லோ வள்ளுவரே--முன்‌ நாட்டின்‌ 
இன்சொலால்‌ ஈரம்‌ அளை இப்‌ படி.றிலவாம்‌ 

செம்பொருள்‌ கண்டார்வாய்ச்‌ சொல்‌. 92 
மூன்பரவான்‌ இன்சொல்‌ மொழிந்து களப்பலிக்கு 

மன்பால்‌ உடன்பட்டான்‌ வள்ளுவரே--இன்பால்‌ 

அகன்‌ அமர்ந்து ஈதலின்‌ ஈன்‌2ற முகனமர்ந்து 

இன்சொலன்‌ ஆகப்‌ பெறின்‌. 92 


வள்ளுவர்‌ நேரிசை 22 


மாதவரைச்‌ சூதால்‌ வருத்தி விருந்தளித்தான்‌ 
வாதாவி இஃதறமோ வள்ளுவரே தே 
முகத்தால்‌ அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம்‌ 
இன்சொல்‌ லினதே அறம்‌, 93 
நாடு கரந்துறையும்‌ நாளும்‌ ஈடுவன்சேய்‌ 
வாடா தினிதுறைந்தான்‌ வள்ளுவரே கேடுற்றுத்‌ 
அன்புறூ உம்‌ துவ்வாமை இல்லாகும்‌ யார்மாட்டும்‌ 
இன்‌ புறூ உம்‌ இன்சொ லவர்க்கு. 94 
ஏழை ஒருவன்‌ இராமா என அழைப்ப 
வாழியப்பா என்றான்மால்‌ வள்ளுவரே--சூழின்‌ 
பணிவுடையன்‌ இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப்‌ பிற. 95 
சூதமுனி என்றுக்‌ துயர்நீங்கு சொற்கொண்டுண்‌ 
மாதவர்க்குச்‌ சொல்லியதென்‌ வள்ளுவரே--ஓதுங்கால்‌ 
அல்லவை தேய அறம்பெருகும்‌ நல்லவை 
காடி. இனிய சொலின்‌. 96 
செய்யாது செய்தான்போல்‌ தோற்றுதிருக்‌ கோளென்றான்‌ 
வையத்‌ தறன்மைந்தன்‌ வள்ளுவரே மெய்யே 
கயனீன்று நன்றி பயக்கும்‌ பயனீன்று 
பண்பில்‌ தலைப்பிரியாச்‌ சொல்‌. 97 
குற்றமுடை யார்யார்‌ கூறுகெனக்‌ குந்திமகன்‌ 
மற்றியாரு மில்லென்றான்‌ வள்ளுவரே-முற்றும்‌ 
சிறுமையுள்‌ நீங்கிய இன்சொல்‌ மறுமையும்‌ 
இம்மையும்‌ இன்பம்‌ தரும்‌. 98 
எல்லாரும்‌ தற்புகழ இன்புற்றோன்‌ நிந்தித்தான்‌ 
வல்லான்‌ விதுரனைமுன்‌ வள்ளுவரே--சொல்லுள்‌ 
இன்சொல்‌ இனிதன்‌ றல்‌ காண்பான்‌ எவன்கொலோ 
வன்சொல்‌.வழங்கு வது. 99 
லம்‌ பலஇருப்பத்‌ தேராச்‌ சிசுபாலன்‌ 
மாலினிழி பேசொற்றான்‌ வள்ளுவரே--தாலக்‌ 
இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று. 100 
வள்ளுவர்‌ நேரிசை 
முற்றும்‌, 
வ. நே. 2 


குறிப்புரை 
1. கடவுள்‌ வாழ்த்து 


1 இப்பாட்டின்கண்‌ இறைவி இறைவனுடைய திருக்‌ 
கண்களை மூடிய செய்தி கூறப்பட்டது. மாசற்றார்‌ - குற்ற 
மற்றவர்கள்‌. 

2 இப்பாட்டில்‌ நான்முகன்‌ இறைவனை இகழ்ந்து ஒரு 
தலையை இழந்த செய்தி கூறப்பட்டது. மால்மகனார்‌ - 
நான்முகன்‌. நூல்‌ முற்ற - எல்லா நூல்களையும்‌. வாலறிவன்‌- 
மெய்யறிவையுடைய கடவுள்‌. 


3 ஏனோர்‌ - மற்றையவர்‌. தமிழ்மாமுனி - அகத்தியர்‌. 
மாணடி - பெருமை பொருந்திய திருவடி. 

& இப்பாட்டில்‌ திருநாவுக்கரசர்‌ கல்லையே தெப்பமாகக்‌ 
கொண்டு கடலிலிருந்து கரையேறிய செய்தி கூறப்பட்டது2 
நாவரையர்‌ - திருநாவுக்கரசர்‌. வல்லே - விரைவாக, 
இடும்பை - துன்பம்‌. 

5 இப்பாட்டில்‌ சண்டேசுரர்‌ என்னும்‌ விசார சருமர்‌ 
செய்தி கூறப்பட்டது. தந்தையார்‌ - எச்சதத்தர்‌. மைந்‌ 
தர்‌ - விசாரசருமர்‌. சாராமை - அடையாமை. நந்தும்‌ - 
மிகுந்து வருத்துகின்ற. 


6 இப்பாட்டில்‌ சாக்கிய நாயனார்‌ கல்லெறிந்து வீடு 
பெற்ற செய்தி கூறப்பட்டது. சீர்‌ உரைத்தல்‌ - புகழைப்‌ 
பேசுதல்‌. பொறி வாயில்‌ - ஐம்பொறிகளாகிய வழி, 

7 இப்பாட்டில்‌ தாருகாவன முனிவர்களின்‌ கதை 
கூறப்பட்டது. வண்தாருகாவனத்தார்‌ - வளப்பம்‌ பொருந்‌ 
திய தாருகாவன முனிவர்கள்‌ . 


8 இப்பாட்டில்‌ சூரபத்மனுடைய கதை கூறப்பட்டது” 
ஆயிரத்தெட்டண்டம்‌ அரசாண்டான்‌ - சூரபத்மன்‌.வெஃகி 
யது - விரும்பியது. மாயாச்சுரர்பதி - அழியாத தேவர்‌ 
உலகம்‌. அறவாழி யந்தணன்‌ - கடவுள்‌. 

9 இப்பாட்டில்‌ தக்கன்‌ சிவபிரானை யிகழ்ந்து வேள்வி 


செய்து ஆட்டுத்தலை பெற்ற செய்தி கூறப்பட்டது: தீர்‌ 
தர்‌ - தூய பெரியோர்கள்‌. சிறுவிதி - தக்கன்‌. அம்‌ இரத்‌ 


20 வள்ளுவர்‌ நேரிசை 


10 இப்பாட்டில்‌ இரணியனுடைய கதை கூறப்பட்‌ 

டது. சாயா இரணியன்‌ - தோல்வியடையாத இரணியன்‌. 

ளம்‌ சேய்‌ - பிரகலாதன்‌. மாயா நல்வாழ்வு - கெடாத 
நல்ல்‌ வீடு பேறு. 


2. வான்சிறப்பு 


11 மாய்ந்தன - அழிந்தன. வாய்ந்த மருந்து - 
பொருந்திய அமுதம்‌. வழி வழித்‌ தோன்றல்‌ - என்றும்‌: 
அழியாது தொடர்ந்து தோன்றுதல்‌. 

12 ஊண்‌ - உணவு. உயர்வானம்‌ - சிறந்த மழை. 
துப்பார்க்கு - உண்பவர்கட்கு. துப்பு ஆய - நன்மையாகிய.- 
துப்பு ஆக்கி - உணவுப்‌ பொருள்களை உண்டாக்கி. துப்பாய 
தும்‌ - தானும்‌ உணவாக இருப்பதும்‌. 

13 நோலாது - பொறுக்காமல்‌. மூல்ம்‌ - கிழங்கு. 
விரிநீர்‌ -கடல்‌. உடற்றும்‌ - வருத்தும்‌. 

14 இப்பாட்டில்‌ இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ கதை கூறப்‌ 
பட்டது. காடன்‌ - இடைக்காடர்‌. எயில்‌ ஆக்யெது- 
சுவர்‌ வைத்தது. வாரி - வருமானம்‌. 

15 ஏன்னாடு - சில நாடுகள்‌. வற்கடம்‌ - பஞ்சம்‌. 
பன்னாடு - பல நாடுகள்‌. மன்னி வளர்தல்‌ - நிலைபெற்று 
ஓங்குதல்‌. உள்ளில்‌ - எண்ணிப்‌ பார்த்தால்‌. 

16 இப்பாட்டில்‌ தண்டகனுடைய நாடு காடான கதை 
கூறப்பட்டது. கானல்‌ மண்டு சுரம்‌ - வெப்பம்‌ மிகுந்த 
யாலைவனம்‌. தண்டா - நீங்காத. விசும்பின்‌ .துளி - மழைத்‌ 
துளி. 


17 மீனீர்‌ - மீனும்‌ நீரும்‌. மாநிலம்‌ - பெரிய உலகம்‌. 
ஆனா - அழியாத. தடிந்து - முகந்து. எழிலி - முதில்‌. 


18 பாண்டியன்‌ ஒருவன்‌ வற்கட காலத்தில்‌ தன்னிட 
மிருந்த புலவர்களை வேறிடங்கட்கு அனுப்பிய செய்தி இப்‌ 
யாட்டிற்‌ கூறப்பட்டது. தள்ளாப்‌ புலவரை - தள்ளக்‌ 
கூடாத புலவர்களை. வள்ளல்‌ - பாண்டியன்‌. விள்ளில்‌ - 
சொல்லுமிடத்து. வறக்குமேல்‌ - பெய்யா தானால்‌, - 


19 ப்பாட்டில்‌ விசுவாமித்திரர்‌ நாயூனைக்‌ களவு 
செய்து தின்னத்‌ தொடங்கிய கதை கூறப்பட்டது. வீதல்‌ 


குறிப்புரை 27 


உறு - இறந்த. விண்ணும்‌ படைக்கவல்ல - தேவருலகையும்‌ 
உண்டாக்கக்‌ கூடிய. மாதவத்தோன்‌ - விசுவாமித்திரர்‌. 


20 இப்பாட்டில்‌ பாண்டியன்‌ ஒருவன்‌ இந்திரனிடம்‌ 
மழை பெய்யவேண்டுமெனக்‌ கேட்கும்‌ பொருட்டுச்‌ சென்ற 
செய்தி கூறப்பட்டது. பெட்டான்‌ - விரும்பினான்‌. உய்ய - 
அழைக்குமாறு. 


3. நீத்தார்‌ பெருமை 


21 நாரதரைத்‌ திருமால்‌ போற்றிய கதை இப்பாட்‌ 
ல்‌ கூறப்பட்டது. புண்டரிகத்தாளார்‌ புதல்வர்‌ - தாமரை 
மலரில்‌ வாழும்‌ நான்முகனுடைய புதல்வராகிய நாரதர்‌: 
அடிப்போது - திருவடித்‌ தாமரை. மண்‌ தின்ற மால்‌ - 
. உலகை விழுங்கிய திருமால்‌. தண்டா - நீங்காத. 


22 இப்‌ பாட்டில்‌ இறைவன்‌ சுந்தரமூர்த்தியார்‌ 
பொருட்டுப்‌ பரவையாரிடந்‌ தூது சென்ற கதை கூறப்பட்‌ 
டது. பரவை உழை- பரவையிடத்தில்‌. கண்ணுதல்‌ - 
அவபெருமான்‌, துணை - அளவு. 


க 23 இப்‌ பாட்டில்‌ வசிட்ட முனிவரிடத்தில்‌ அரசன்‌ 
ஒருவன்‌ தோல்வியடைந்த;செய்தி கூறப்பட்டது. தன்னந்‌ 
தனி- வேறு துணையில்லாத தனிமை. தானை - படை. 
கோாசிகர்‌ - விசுவாமித்திரர்‌. மன்னர்கோன்‌ - முன்னர்‌ 
அரசனாக விருந்த விசுவாமித்திரர்‌. உன்னின்‌ - எண்ணி 
னால்‌. பிறங்கிற்று - விளங்கியது. 


24 தேவருலகத்திற்குச்‌ சென்ற அர்ச்சுனன்‌ அங்குத்‌ 
தன்னை விரும்பி வந்த ஊர்வசியை வெறுத்தொதுக்கியமை 
இப்‌ பாட்டிற்‌ கூறப்பட்டது. ஐந்தருவாழ்‌ மங்கை-ஊர்வூ, 
நந்தா - குறையாத. 

25 இப்பாட்டில்‌ இந்திரன்‌ அகலிகையிடம்‌ வஞ்சக 
மாகச்‌ சென்று உடல்‌ முழுவதும்‌ பெண்‌ குறி பெற்றமை 
கூறப்பட்டது. ஒன்னார்த்‌ தெறற்கும்‌ - பகைவரை யழித்தற்‌ 
கும்‌. சாலுங்கரி - போதிய சாட்சி. 

26 ஆராப்பிழை-பொறுத்தற்கரிய பிழை. மால்தானோ- 
இருமாலோ. ஆயிரங்கண்‌ ஈந்தான்‌ - கெளதம முனிவர்‌. 
மசெய்கலாதார்‌ . செய்ய முடியாதவர்‌. 


27 கண்ணபிரான்‌ அருச்சுனனுக்குப்‌ பகவத்‌ தையை 
உரைத்தருளியபோது யானே எல்லாமாவேன்‌ என்றுரைத்து 


22 வள்ளுவர்‌ நேரிசை 


செய்தி கூறப்பட்டது. வானறிய . தேவர்களறிய. ஊறு 
உணர்ச்சி, தெரிவான்‌ கட்டு - ஆராய்வான்‌ கண்ணது. 


28 குந்திதேவி தன்னுடைய இளம்பருவத்தில்‌ துருவாச 
ருடைய பெருமையை உணர்ந்து தொண்டு செய்த கதை 
இங்குக்‌ குறிக்கப்பட்டது: பிருதை - குந்திதேவி. மாதவத்‌ 
தோன்‌ - துருவாசர்‌. நிறைமொழி மாந்தர்‌ - நிறைந்த. 
பயனமைந்த மொழிகளைப்‌ பேசும்‌ முனிவர்கள்‌. 


29 இப்‌ பாட்டில்‌ நூறுவேள்வி முடித்துத்‌ தேவருல: 
கடைந்த நகுடன்‌ இந்திராணியிடம்‌ விரைந்து செல்லக்‌ 
கருதி அகத்திய முனிவர்‌ வசவுரையால்‌ பாம்பாகப்‌ போன 
கதை கூறப்படுகிறது. கோன்‌ ஆக - தேவேந்திரனாக. சசி - 
இந்திராணி. மாநாகம்‌ - பெரிய பாம்பு. 


30 இப்பாட்டில்‌ சடபரதர்‌ மானிடத்தில்‌ பற்றுவைத்‌ 
தமை கூறப்படுகிறது. கொற்றம்‌ -வெற்றி. ஆனா - நீங்‌ 
காத. கணமேயும்‌ - ஒருகணப்‌ பொழுதாவது. 


4. அறன்‌ வலியுறுத்தல்‌ 


31 இப்பாட்டில்‌ சேரமான்‌ நாயனாருடைய கதை கூறப்‌ 
படுகிறது. மங்காத - சர்த்தியில்‌ குறைவுபடாத: சேரர்‌ 
கோன்‌ - சேரமான்‌ பெருமாள்‌ என்னும்‌ கழறிற்றறிவார்‌. 


32 இப்பாட்டில்‌ நக்கரதேவர்‌ சிவபூசையில்‌ தவறிப்‌ 
பூதத்தால்‌ சிறைப்பட்ட செய்தி கூறப்பட்டது. எலி 
மாபலிச்‌ சக்கரவர்த்தியானதுங்‌ கூறப்பட்டது. வார்‌ அரசு- 
பெரிய அரசு. 


33 இப்பாட்டில்‌ திருநாவுக்கரசர்‌ உழவாரத்‌ திருப்பணி 
கூறப்பட்டது. பன்னும்‌ - சொல்லப்‌ பெறுகிற. உழவாரப்‌ 
பணி - உழவாரப்‌ படையினால்‌ புல்லைச்‌ செதுக்குதல்‌. மன்னு 
தமிழ்‌ - நிலைபெற்ற தமிழ்‌. ஒல்லும்‌ வகை - முடிந்த அளவு: 
ஓவாது - ஒழியாமல்‌. 

34 இப்பாட்டில்‌ கண்ணப்பர்‌ காளத்தி யிறைவனை வழி 
பட்ட செய்தி கூறப்பட்டது. காலால்‌ மிதித்தாலும்‌ - 
நிருமாலியத்தைக்‌ காலால்‌ அகற்றினாலும்‌. வாலிது-தரயது. 
ஆகுலநீர - ஆடம்பரத்‌ தன்மையோடு கூடியன. 

35 இப்பாட்டிலும்‌ தக்கன்‌ வேள்விசெய்த செய்தி 
கூறப்பட்டது. விண்பரவும்‌ - தேவலோகத்திலுள்ளார்‌ 
வணங்கும்‌. மாள்வினை - சாவுக்குக்‌ காரணமாகிய தொழில்‌ஃ 
அழுக்காறு - பொறாமை. 


குறிப்புரை 22 


36 இப்பாட்டில்‌ கன்னன்‌ போர்க்களத்தில்‌ நல்வினை 
யைத்‌ தானஞ்‌ செய்த கதை கூறப்பட்டது. பார்த்தன்‌ - 
அருச்சுனன்‌. பார்‌ அளந்தான்‌ - திருமால்‌. நெய்த்தோர்‌- 
இரத்தம்‌: வாய்த்தக்கால்‌ - சமயம்‌ வாய்த்தபொழுது. 
பொன்றுங்கால்‌ - சாவும்போது. பொன்றாத்துணை - அழியாத 
துணை. 


37 இல்லம்‌ - இல்லறம்‌: ஈவால்‌ - கொடுப்பதால்‌. 
துன்புறலால்‌ - வருத்தப்படுதலால்‌. வல்ல - வலிமையொடு 
சிறந்தவை. அறத்தாறு - தருமத்தின்‌ பயன்‌. ஊர்ந்தான்‌- 
ஏறிச்‌ செலுத்துபவன்‌. ்‌ 


38 இப்பாட்டில்‌ மார்க்கண்டேயர்‌ கதை கூறப்பட்‌ 
டது. பார்க்கண்‌ - நிலத்தில்‌. பதினாறகவை - பதினாருண்டு. 
வீழ்நாள்‌ - வீணாகக்‌ கழியும்‌ நாள்‌. வாழ்நாள்‌ வழியடைத்‌ 
தல்‌ - பிறவாமற்‌ செய்தல்‌. 

39 இப்பாட்டில்‌ பாண்டவர்‌ காட்டிலும்‌ இனிது 
வாழ்ந்த செய்தி கூறப்பட்டது. கெளந்தேயர்‌ - குந்தி 
மக்கள்‌. கெளரவர்‌ - துரியோதனனும்‌ அவனுடன்‌ பிறந்‌ 
தார்களும்‌. 

40 இப்பாட்டில்‌ குமணன்‌ தன்‌ தலையை அறுத்துக்‌ 
கோடற்குச்‌ சாத்தர்க்கு வாள்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்‌ 
டது. வன்தலை-வலிய தலை. சாத்தர்‌-பெருந்தலைச்‌ சாத்தனார்‌. 
உயற்பாலது - ஓழிக்கத்தக்கது. 


5. இல்வாழ்க்கை 


41 இப்பாட்டில்‌ தசரத மன்னன்‌ இராமனை விசுவாமித்‌ 
திரரோடு அனுப்பிய : செய்தி கூறப்பட்டது. அன்ன - 
போன்ற. கோசிகன்‌ - விசுவாமித்திரன்‌. நல்லாறு - நல்‌ 
லொழுக்க வழி. 


42 இப்பாட்டில்‌ வல்லாள மன்னனுக்கு இறைவன்‌ 
இறுதிக்கடன்‌ செய்த கதை கூறப்பட்டது, கன்னிபங்கன்‌ - 
இறைவன்‌. களத்தவிந்த - போர்க்களத்தில்‌ இறந்த. துவ்‌ 
வாதவர்‌ - வறிஞர்‌. 


43 மாறிலார்‌-குற்றமற்ற பெரியோர்கள்‌. சொற்றது- 
சொன்னது. தென்புலத்தர்‌ - பிதிர்த்தேவதைகள்‌. ஓக்கல்‌ - 
சுற்றத்தார்‌. ஐம்புலத்து - ஐந்திடத்தும்‌. 


ஆஆ அண 


24 வள்ளுவர்‌ நேரிசை 


44 வழி - வழிமுறை. முன்னோன்‌ - திருதராட்டிரன்‌. 
யாண்டும்‌ - எப்பொழுதும்‌. பாத்து - பங்கிட்டு, ஊண்‌ - 
உண்ணுதல்‌. எஞ்சல்‌ - குறைதல்‌. 

45 இப்பாட்டில்‌ குசேலருடைய கதை கூறப்பட்டது. 
பகுத்து - பங்கிட்டு மால்‌ இல்‌ - மயக்கம்‌ நீங்கிய. 

46 இப்பாட்டில்‌ சனகர்‌ இல்லத்திலிருந்தவாறே மெய்‌ 
யறிவாளராக விளங்கிய செய்தி சுட்டப்பட்டது. முன்னி - 
ஆராய்ந்து. மிதுலை மன்னன்‌ - சனகன்‌. அறத்தாற்றின்‌ - 
தரும வழியில்‌. புறத்தாற்றில்‌ - புறம்பான வாழ்க்கையில்‌. 

47 இப்பாட்டில்‌ துறவியாகவிருந்த சந்திரசேனன்‌ 
இல்லறத்தானாக விருந்த தருமன்‌ என்னும்‌ இருவருடைய 
செய்தி கூறப்பட்டது. துறவியாகவிருந்த சந்திரமேனனால்‌ 
செய்யமுடியாத காரியத்தையும்‌ இல்லறத்திலிருந்த தருமன்‌ 
செய்து முடித்தான்‌. மைந்துடன்‌ - வலிமையோடு. 


48 இப்பாட்டில்‌ கன்னன்‌ கவசங்‌ கொடுத்த செய்தியும்‌ 
வசிட்டர்‌ காமதேனுவைக்‌ கொடுக்க மறுத்த செய்தியுங்‌ 


குறிப்பிடப்பட்டன. உன்னுங்கால்‌ - எண்ணுமிடத்து. 
ஒழுக்கி - நடத்தி. நோன்மை - பெருமை. 
49 ஆய்வார்க்கு - ஆராய்ந்து பார்ப்பவர்கட்கு. 


தாம்‌ - குற்றம்‌. 

50 மண்ணுளோரர்‌ - நிலவுலகினர்‌. வையம்‌ - உலகம்‌- 
தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌ - தேவருள்‌ ஒருவனாகவைக்கப்‌ 
பெறுவான்‌. 

6. வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ 

51 இப்பாட்டில்‌ புரூரவச்‌ சக்கிரவர்த்தியினுடைய 
கதை கூறப்பட்டது. கூலிகொண்டு - வேலை செய்த கூலி 
யின்‌ வருவாயைக்கொண்டு. மாண்புடையள்‌ - நற்குண 
நற்செயல்களை யுடையவள்‌. வளத்தக்காள்‌ - வருவாய்க்குத்‌ 
தக்கவாறு செலவு செய்பவள்‌. 


52 இப்பாட்டில்‌ சந்திரன்‌ பீரகஸ்பதியின்‌ மனைவியான 
தாரையைக்‌ கவர்ந்துசென்ற கதை குறிக்கப்பட்டது. 
வானோர்குரவன்‌ - தேவகுரு; பிரகஸ்பதி. ஆனா - நீங்காத. 
மனைமாட்சி- இல்லறத்திற்கு வேண்டிய நற்சிறப்புக்கள்‌. என 
எவ்வளவு. 

53 இப்பாட்டில்‌ திருவள்ளுவர்‌ செய்தியும்‌ யயாதி 
வெள்ளிவைத சாபம்‌ பெற்ற கதையுங்‌ கூறப்பட்டன. 


குறிப்புரை 25 


ெய்தும்‌ - நெய்தல்‌ தொழிலைச்‌ செய்தும்‌. இனிதுற்றீர்‌ - 
“மன்மையடைந்தர்கள்‌. நீயிர்‌ - நீங்கள்‌: வெள்ளி-சுக்கிரன்‌. 
இல்லது என்‌ - இல்லாத பொருள்‌ என்ன? இல்லவள்‌ - 
மனையவள்‌. மாணாக்கடை - மாட்சியில்லாத கடைப்பட்டவ 
-ள்ரக விருந்தால்‌. 


54 இப்பாட்டில்‌ பகவன்‌ ஆதிப்புல்ச்சியை மணம்‌ 
புரிந்த செய்தி கூறப்பட்டது. மாதவத்தோன்‌ - யாளிதத்‌ 
தன்‌. ஈதடுக்கும்‌ - இது பொருந்தும்‌. பெருந்தக்க - உயர்‌ 
வாகிய பொருள்‌. திண்மை - உறுதி. 

55 இப்பாட்டில்‌ அநசூயை மழை பெய்வித்த சுதை 
கூறப்பட்டது. மூவர்‌ - வன்‌, திருமால்‌, நான்முகன்‌. 
அநகுூயை - அத்திரி முனிவரின்‌ மனைவி. நாவன்மையால்‌ - 
சொல்வன்மையால்‌. உன்னி - நினைந்து. 

56 இப்பாட்டில்‌ கற்பரசியாகிய நளாயனியின்‌ கதை 
கூறப்பட்டது. அங்கத்துடன்‌ - உடலுறுப்பின்‌ துர்நீர்‌ 
-முதலியவைகளோடு. நளாயனி - மெளத்கல்ய முனிவரின்‌ 
மனைவி. மங்கலநாண்‌ - தாலி. தற்காத்து - கற்பினால்‌ தன்‌ 
னைக்‌ காத்துக்கொண்டு. தற்கொண்டான்‌ - கணவன்‌. 
தகைசான்ற - நன்மையமைந்த. சோர்வு - தளர்ச்சி, 


57 இப்பாட்டில்‌ ஏலங்குழலாள்‌ ஏமாந்த கதை உரைக்‌ 
-கப்பட்டது. மான்‌ - மான்‌ போன்ற சாயலையுடைய ஏலங்‌ 
குழலாள்‌. ஊன்‌ - உடல்‌, சிறை - கட்டுக்காவல்‌, நிறை- 
-அற்பு. 

58 இப்பாட்டிற்‌ கண்ணகி மாண்டு தன்‌ கணவனை 
யடைந்த கதை கூறப்பட்டது. ஈண்டு - இவ்வுலகம்‌. 
விசும்பு - தேவலோகம்‌. மாண்டவன்‌ - மாண்டுபோன 
கணவனாகிய கோவலன்‌. மாண்தவம்‌ - சிறந்த தவம்‌. 
புத்தேளிர்‌ - தேவர்கள்‌. 

59 இப்பாட்டில்‌ மனைவியின்‌ தீய நடத்தையைக்‌ கண்டு 
வெறுப்புற்றுத்‌ துறவு பூண்ட பர்த்துருகரியின்‌ கதை கூறப்‌ 
பட்டது. விக்கிரமார்க்கற்கு முன்னோன்‌ - பர்த்துரு ஹரி. 
வேத்தியல்‌ - அரசாளும்‌ தன்மை. வக்கிரமார்க்கம்‌ - இய 

வழி. புகழ்‌ புரிந்த - புகழை விரும்பிய, இல்‌ - மனைவி. 
அறு - ஆண்‌ சிங்கம்‌. பீடுநடை - பெருமித நடை. 

60 அங்கயற்கண்‌ மாது - மதுரை மீனாட். ரன்‌ - 
-சிவபெருமான்‌. எழில்‌ தன்‌ த்க்‌ டட 
பாண்டியன்‌. மங்கை - மீனாட்சி. மங்காத - இறப்புக்‌ 
குறையாத. 


26 வள்ளுவர்‌ நேரிசை 
7. மக்கட்பேறு 


61 நுந்தை - உம்முடைய தந்தை. நோன்பு - விரதம்‌. 
தும்முதலாம்‌ - உங்களை முதலாகக்‌ கொண்ட. அறிவு 
அறிந்த - அறிய வேண்டியவைகளை யெல்லாம்‌ நன்குணர்ந்த. 


62 இப்பாட்டில்‌ பரதன்‌ கங்கை கொண்டுவந்த 
கதை குறிக்கப்பட்டது. த நிரயம்‌ - கொமய நிரயம்‌. 
வானில்‌ - விண்ணுலகத்தில்‌. பழிபிறங்கா - பிறரால்‌ பழிக்‌ 
கப்படாத. 


63 தருமர்‌ வேள்வி செய்தபடியால்‌ பாண்டு நற்கதி 
யடைந்த செய்தி இதிற்‌ குறிக்கப்பட்டது. அறன்‌ மகன்‌ - 
தருமன்‌. மேனாள்‌ - முன்னாள்‌. வான்‌ நாடு உறு - விண்‌ 
ணுலகு சேர்ந்த. ஆனாத - நீங்காத. 


64 இப்பாட்டிற்‌ குசேலருடைய கதை குறிக்கப்பட்‌ 
உது. செய்ய - செம்மையுடைய. சேய்கள்‌ - பிள்ளைகள்‌. 
யுன்கூழ்‌ - கடைப்பட்ட கூழ்‌. வையத்து - உலகத்தில்‌. 
துய்ய - தூய்மையான. ஆற்ற-மிகவும்‌. அளாவிய-அளைந்த. 


65 நளன்‌ தன்னைப்‌ பழித்துரைத்த மக்களைக்‌ கண்டு 
இன்புற்ற கதை இதனிற்‌ குறிக்கப்பட்டது. அட்டிற்கண்‌ - 
மடைப்பள்ளியில்‌. உன்னியக்கால்‌ - எண்ணும்பொழுது. 


66 கண்ணன்‌ மழலைச்‌ சொல்லைக்கேட்டு நந்தகோபர்‌ 
மகிழ்ந்த செய்தி இதனிற்‌ குறிக்கப்பட்டது. வல்லது 
இன்பம்‌ - இன்பம்‌ தரவல்லது. நந்தர்‌ - நந்தகோபர்‌; 
கண்ணனுடைய வளர்ப்புத்‌ தந்தை. குழல்‌-புல்லாங்‌ குழலின்‌ 
இசை. யாழ்‌ - வீணையின்‌ இசை. 


67 தொல்காப்பியர்‌ கல்வி கற்கச்‌ சென்ற செய்தி 
இதிற்‌ குறிக்கப்பட்டது. எந்தை-எம்‌ தந்தையைப்‌ போன்ற. 
சமதங்கி - சமதக்நி முனிவர்‌. வந்தமுனி - தன்னிடம்‌ வந்த 
அகத்திய முனிவர்‌. அவையத்து-கற்றோர்‌ சபையில்‌. 


68 அருச்சுனன்‌ ஏகலைவனிடத்தில்‌ பொறாமை கொண்ட 
கதையும்‌ மகனோடு போரிட்ட கதையும்‌ இதனிற்‌ சுட்டப்பட்‌ 
உன. தன்னேர்‌ - தனக்கு ஒப்பாக. வனசரன்‌ - வேடன்‌. 
சீர்தாங்கா - சிறப்பைக்‌ கண்டு பொறுக்காத. இடி - 
இந்திரன்‌ சூட்டிய முடி புனைந் தவன்‌. தற்கொல்‌ - தன்னைக்‌ 
கொலை செய்த. சுதன்‌ கண்டு உவந்தான்‌ - மகனைக்‌ கண்டு 
மதிழ்ந்தான்‌. மன்னுயிர்‌ - நிலைபெற்ற உயிர்கள்‌. 


குறிப்புரை 27 


69 முருகக்‌ கடவுள்‌ இவபிரானுக்குப்‌ பிரணவப்‌ 
பொருள்‌ உரைத்த கதை இதனிற்‌ சுட்டப்பட்டது. வேள்‌ -- 
முருகக்‌ கடவுள்‌. மாதுமையாள்‌ - உமாதேவி. மிச்குவந்‌ 
தாள்‌ - மிகுதியாக மகிழ்ந்தாள்‌. ஈன்ற பொழுதில்‌-பெற்ற- 
பொழுதைக்‌ காட்டிலும்‌. 


70 இப்பாட்டில்‌ இராமபிரான்‌ காட்டிற்குச்‌ சென்ற- 
செய்தி குறிக்கப்பட்டது. இன்‌ உதவி - இனிய உதவி. 
தனைப்பெற்ற மன்‌ - தசரதன்‌. என்நோற்றான்‌ - என்ன 
தவத்தைச்‌ செய்தான்‌. 


8. அன்புடைமை 


71 கன்னன்‌ மாண்டபொழுது குந்தி தேவி போர்க்‌ 
களத்திற்குச்‌ சென்று வருந்தியமுத செய்தி இதனிற்‌ சுட்டப்‌: 
பட்டது. தேரார்‌ - அறியாதவர்கள்‌. சிதைந்த களன்‌ - 
இறந்த போர்க்களம்‌. வாரா- வந்து. சூரன்‌ பெண்‌ - 
சூரசேனன்‌ மகளாகிய குந்திதேவி. ஆர்வலர்‌ - அன்பர்‌. 
புன்கண்ணீர்‌ - அற்பக்‌ கண்ணீர்‌. பூசல்தரும்‌ - வெளிப்‌ 
படுத்தும்‌. 


72 ததீசி முனிவர்‌ இந்திரனுக்கு முதுகெலும்பளித்த. 
செய்தி இப்பாட்டிற்‌ கூறப்பட்டது. இவறியான்‌-உலோபி. 
மாற்கு - இத்திரனுக்கு. முனி - ததீசி முனிவர்‌. 


73 சடபரதர்‌ வரலாறு இதில்‌ குறிப்பிடப்பட்டது. 
மான்‌ பிறப்பில்‌ - மானாகப்‌ பிறந்த பிறப்பில்‌. மக்கள்‌ வான்‌ 
பிறப்பு - சிறந்த மனிதப்‌ பிறப்பு. பரதன்‌ - சடபரதர்‌. 
வான்புகமும்‌ - மேலாகப்‌ புகழ்ந்து கூறப்பெறும்‌. இயைந்த - 
பொருந்துவதற்கு வந்த. வழக்கு - வழியின்‌ பயன்‌. ஆர்‌ 
உயிர்க்கு - அரிய மனித உயிர்க்கு. குந்திதேவி, கன்னன்‌ தன்‌ 
னுடைய மகனென அவனிடம்‌ உரைத்துப்‌ பாண்டவர்க 
ளோடு சேர்ந்து கொள்ளுமாறு கூறியபோது ௮வன்‌ மறுத்த 
செய்தி இதனிற்‌ கூறப்பட்டது. தாய்‌ சொற்றும்‌ - தாய்‌ 
கூறியும்‌. அராக்கொடியோன்‌ - பாம்புக்‌ கொடியை உடைய : 
வனாகிய துரியோதனன்‌. வாய்‌ நண்பு - பொருந்திய நட்பு. 
நாடாச்‌ சிறப்பு-அளவிடப்‌ பெறாத சிறப்பு. 


75 நீயிர்‌ உற்றீர்‌ - நீவிர்‌ அடைந்தீர்‌. எற்றானோ - 
எதனாலோ? வழக்கு - வழியின்‌ பயன்‌. இறப்பு - பேரின்பம்‌... 


228 வள்ளுவர்‌ நேரிசை 


76 நொதந்துழி- வருந்தும்போது. நோனார்‌ - பொறுக்க 
மாட்டாதவர்கள்‌. முந்தும்‌ - முதன்மையான. மறம்‌ - 
-இவினை நீக்கத்தின்‌ பொருட்டு விதிக்கப்பெறும்‌ தண்டனை. 

77 இச்செய்யுளில்‌ பசுமாசுரனுடைய கதை கூறப்பட்‌ 
அது. சிதைய - எரிந்தழிய. மாவரம்‌ - சிறந்த வரம்‌. 
தாவி - பற்றி. என்பில்‌ அதனை - எலும்பில்லாத புழுக்கள்‌ 
போன்ற உயிர்களை, வெயில்‌ - கதிரவன்‌ வெப்பம்‌, காயும்‌- 
வருத்தும்‌. அறம்‌ - அறக்‌ கடவுள்‌. 


78 இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும்‌ மந்திரத்தைத்‌ 
தெரிந்திருந்த துரியோதனன்‌ மாண்ட கதை இதனிற்‌ குறிக்‌ 
கப்பட்டது. உயிர்க்கும்‌ - பிழைக்கின்ற. மறை - மந்திரம்‌. 
அயோதனன்‌ - துரியோதனன்‌. வன்பாற்கண்‌ - கடின நிலத்‌ 
தில்‌. வற்றல்‌ மரம்‌ - பட்ட மரம்‌. தளிர்த்தற்று - தளிர்த்‌ 
தாற்‌ போன்றது. 


79 துரியோதனனுடைய விருந்தைக்‌ கண்ணபிரான்‌ 
ஏற்றுக்கொள்ளாத செய்தி இப்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்‌ 
உது. ஏவல்‌ - வேலைக்காரர்‌. ஏலான்‌ - ஏற்றுக்கொள்ள 
வில்லை. மேவா - விருப்பில்லாத. இல்லவர்க்கு - இல்லாத 
வர்க்கு. 

80 கத்துரு தம்‌ மக்களாகிய நாகர்கட்கு வசவுறை 
வழங்கிய செய்தி இதனிற்‌ குறிப்பிடப்பட்டது. நாகர்‌ - 
பாம்புகள்‌. மான்‌ - மான்போன்ற கத்துரு. பொன்றா - 
இறவாத. ஊன்‌ - உடல்‌. உயிர்நிலை-உயிர்‌ நிற்கும்‌ உடம்பு. 


9. விருந்தோம்பல்‌ 


81 இளையான்குடிமாற. நாயனார்‌ கதை இப்பாட்டில்‌ 
கூறப்பட்டது. வித்து- விதை நெல்‌. ஓம்பினார்‌ - போற்றி 
னார்‌. மாறன்‌ - இளையான்குடிமாற நாயனார்‌. மொய்த்து - 
மிகுதியாக. இருந்து - இல்லறத்தில்‌ இருந்து. ஓம்பி - 
பொருள்களைப்‌ பாதுகாத்து. வேளாண்மை - உதவி. 

82 இப்பாட்டில்‌ அதிகமான்‌ ஒளவைக்கு நெல்லிக்‌ கனி 
யளித்த செய்தி இயம்பப்பட்டது. நீடு - நெடுநாள்‌. 
_அதஇிகன்‌ - அதிகமான்‌. வாடாது - வருந்தாமல்‌. நாடில்‌ - 
ஆராயின்‌. புறத்ததா - வீட்டின்‌ வெளிப்புறத்ததாக 
விருக்க. சாவா மருந்து - அமுதம்‌. வேண்டற்பாற்றன்று - 
விரு ம்பத்தக்கதன்று. 


குறிப்புரை 2௭ 


83 காட்டில்‌ தருமர்‌ பலருக்கு விருந்திட்ட கதை இப்‌ 
பாட்டில்‌ குறிக்கப்பட்டது. ஊண்‌-உணவு. பாண்டு மகன்‌ - 
தருமர்‌. வல்லாத - கொடிய. வைகலும்‌ - நாள்‌ தோறும்‌... 
பருவந்து - துன்பத்தால்‌ வருந்தி. பாழ்படுதல்‌ - கெடுதல்‌. 

84 இப்பாட்டில்‌ துருவாசருக்குக்‌ கண்ணபிரான்‌ 
விருந்தளித்த கதை கூறப்பட்டது, மைந்து - வலிமை... 
மாயோன்‌ - கண்ணன்‌. நந்தா - அழியாத, அகன்‌ அமர்ந்து-- 
மனம்‌ விரும்பி, செய்யாள்‌ - திருமகள்‌, 

85 இப்பாட்டில்‌ அடியார்க்கு நல்லார்‌ என்னுஞ்‌ சிவ 
னடியார்‌ ஒருவருடைய கதை கூறப்பட்டது. புலம்‌ - வயல்‌... 
உலவாக்‌ கோட்டை - குறைந்தழியாத நெற்கோட்டை.. 
மிச்சில்‌ - உண்டு எஞ்சியது. 


86 இப்பாட்டில்‌ புறாக்கள்‌ விருந்தோம்பிய கதை கூறப்‌ 
பட்டது. புன்புறா - அற்பமான புறா. தம்‌இல்‌ - தம்முடைய - 
இருப்பிடத்தில்‌. புலவர்‌ நாடு - தேவர்‌ உலகம்‌, 

87 வித்தியாரணியருக்குப்‌ பாலீந்த புக்கணன்‌ என்ப: 
வனுடைய கதை இப்பாட்டில்‌ கூறப்பட்டது. வித்தியாரணி 
யர்க்‌ காத்தோன்‌ - புக்கணன்‌. இனைத்துணைத்து - இவ்வளவு- 
அளவையுடையது. 

88 பறவைகள்‌ கொண்டுவந்த அமுதத்தை நாகர்கள்‌ - 
இழந்த கதை இப்பாட்டில்‌ கூறப்பட்டது. பன்னகர்‌- 
பாம்புகள்‌. உண்பான்‌ - உண்ணும்‌ பொருட்டு. மன்‌: 
அமிழ்தம்‌ - பெருமை பொருந்திய தேவாமுதம்‌. பரிந்‌ 
தோம்பி - விரும்பிப்‌ பாதுகாத்து. 

89 இப்பாட்டில்‌ ஒளவையாருடைய “இருந்து முகத்‌... 
திருத்தி” என்னும்‌ பாட்டில்‌ வருங்‌ கதை கூறப்பட்டது. 
உடைமையுள்‌ - யொருளுடையவர்களாக விருக்கும்போது. . 
இன்மை - வறுமை. மடமை, அறிவின்மை, மடவார்‌ - 
அறிவிலாப்‌ பெண்கள்‌. 


90 இப்பாட்டில்‌ பாஞ்சாலனிடம்‌ துரோணர்‌ ஆவிரந்து - 
வருந்திய கதை கூறப்பட்டது. பண்டறிவால்‌ - முன்னறிந்‌. 
திருந்தபடியால்‌, வண்தார்‌ - வளப்பம்‌ பொருந்திய மாலை... 
மோப்ப - மோந்து பார்த்தவுடன்‌. அனிச்சம்‌ - அனிச்ச : 
மலர்‌, . 


10. இனியவை கூறல்‌ 


91 இப்பாட்டிலும்‌ துரோணரையும்‌ பாஞ்சாலனையும்‌- 
பற்றிய கதை வருகிறது, செம்பாதி - சரிபாதி, சாமமுனி. 


-30 வள்ளுவர்‌ நேரிசை 


சமாதானத்தை விரும்பும்‌ துரோணர்‌, ஈவல்‌ - கொடுப்‌ 
பேன்‌. மன்‌ - துருபதன்‌. நாட்டல்‌ - உறுதிமொழி கூறல்‌. 
ஈரம்‌ அளைஇ - அன்புடன்‌ கலந்து. படிறு - வஞ்சனை. 

92 இப்பாட்டில்‌ அரவான்‌ துரியோதனனுடைய களப்‌ 
பலிக்கு உடன்பட்ட செய்தி கூறப்பட்டது. களப்பலிக்கு - 
போர்க்களப்‌ பலிக்கு. மன்பால்‌ - துரியோதன மன்னனிடம்‌. 
இன்பால்‌ - இன்பமுடன்‌. அகனமர்ந்து - மனமகிழ்ந்து. 
முகனமர்ந்து - முகமலர்ந்து. 

93 இப்பாட்டில்‌ வில்வலன்‌ வாதாபி இருவருடைய 
வஞ்சக விருந்துக்‌ கதை கூறப்பட்டது. வருத்தி - வர 
வழைத்து. அகத்தானாம்‌ - உள்ளத்துடன்‌ கூடிய. 


94 இப்பாட்டில்‌ தருமர்‌ காட்டில்‌ இனிது வாழ்ந்திருந்த 
கதை குறிப்பிடப்பட்டது. கரந்து - மறைந்து. நடுவன்‌ 
சேய்‌ - தருமர்‌. துன்பு உறூஃம்‌ - துன்பத்தை மிகுவிக்கும்‌. 
துவ்வாமை - வறுமை. 

95 இப்பாட்டில்‌ இராமபிரான்‌ தன்னைப்‌ பெயர்‌ 
சொல்லியழைத்தவனை அப்பாவென்று உறவு கொண்டாடிய 
கதை கூறப்பட்டது. மால்‌ - திருமாலின்‌ கூறாகிய இராம 
பிரான்‌. சூழின்‌ - ஆராய்ந்து நோக்கின்‌. அணி - சிறப்பு. 


96 சூதமுனி- சூத புராணிகர்‌. மாதவர்க்கு - நைமி 
சாரணிய முனிவர்கட்கு. அல்லவை தேய - தீவினைகள்‌ 
குறைய. நாடி - மனத்தால்‌ ஆராய்ந்து. 

97 இப்பாட்டில்‌ தருமர்‌ கதை கூறப்பட்டது. செய்‌ 
யாது - செய்யத்தகாத காரியங்களை. திருக்கோள்‌ - தெய்‌ 
வத்தாலுண்டாகிய இடையூறு. நயன்‌ ஈன்று - நன்மையைக்‌ 
கொடுத்து. தலைப்பிரியா - நீங்காத. 


98 இப்பாட்டில்‌ தருமருந்‌ துரியோதனனும்‌ தீயவர்‌ 
களையும்‌ நல்லவர்களையுந்‌ தேடிய கதை கூறப்பட்டது. குந்தி 
மகன்‌ - தருமர்‌. சிறுமையுள்‌ - துன்பஞ்‌ செய்வதில்‌. 

99 இப்பாட்டில்‌ துரியோதனன்‌ விதுரனை இகழ்ந்த 
செய்தி கூறப்பட்டது. தற்புகழ - தன்னைப்‌ புகழ. வல்லான்‌ - 

வலிமை பொருந்தியவன்‌. 

100 இச்செய்யுளில்‌ சசுபாலனுடைய கதை கூறப்பட்‌ 
உது. சீலம்‌ - பெருமைக்குணம்‌, தேரா - ஆராயாத. 
இழி - சிறுமையையே. சொற்றான்‌ - சொன்னான்‌. 

தாலத்து-உலகில்‌. சீலம்‌ - பெருமைக்‌ குணம்‌. 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


[எண்‌: செய்யுள்‌ எண்‌] 


அங்கத்துடன்‌ சோ 
அங்கயற்கண்‌ மாதால்‌ 
ஆதப்‌ புலைச்சி 


ஆயிரத்தெட்‌ டண்டமர 


ஆவின்பால்‌ ஈந்து 
ஆராப்‌ பிழையு 

ஆறில்‌ ஒருபங்க 
இல்லம்‌ பொருளீவால்‌ 
இன்னுதவி செய்யா 
இன்னுயி3ர அன்ன 
ஈசன்கண்‌ மூட 
ஈண்டும்‌ விசும்பும்‌ 
உற்றநோய்‌ நோலா 
ஊணன்றோ காப்ப 
எந்தைஷொல்‌ காப்பி 
எல்லாருந்‌ தற்புகழ 
என்தலைநீ கொள்க 
என்னாம்‌ பொருள்‌ 
ஏவல்‌ இடம்‌ பொருள்‌ 
ஏழை ஒருவன்‌ 
ஜந்தருவாழ்‌ மங்கை 
ஒன்னார்த்‌ தெறற்கும்‌ 
கண்ணனிரா மன்முத 
கல்லுமுரு குங்குழலிற்‌ 
கல்லே புணையாக 
கன்னன்‌ உயிர்‌ 


கன்னிபங்கன்‌ செய்தான்‌ 


காடன்‌ வரகு 
காடுசென்றும்‌ இன்புற்‌ 
காதற்‌ பரவை 
காமநுகர்‌ இல்ல றமோ 
காலால்‌ மிதித தாலுங் 
கரனும்பூ தத்தாற்‌ 
குற்றமுடை யார்‌ 
கொற்றச்‌ சடபரதன்‌ 


கோனாக முன்‌ சசி 
சந்திரசே னன்தவ 
சாதலுற ஏனோர்‌ 
சாயா இரணியனும்‌ 
சிற்றின்பம்‌ நீங்கி 
சின்னாடு வற்கட 
சீலம்‌ பலஇருப்ப 

சூ தமுனி என்றுந்‌ 
செங்கோல்‌ அரசாய்‌ 
செய்ய குசேலருந்‌ 
செய்யாது செய்தான்‌ 
தண்டகன்‌ ஆண்ட 
தந்தையார்‌ தாள்‌ 
தள்ளாப்‌ புலவரை 


தன்நாட்டில்‌ செம்பாதி 


தன்னந்‌ தனிவ9ி 
தன்னேர்‌ வனசரன்‌ 
தன்னைப்‌ பழித்த 
தாடொழார்‌ சீர்‌உரை 


தாய்சொற்றுந்‌ கும்பியர்‌ 74 


தான்பெற்ற நாகர்‌ 


இருத்தகு தெய்வ (பாயிரம்‌) 


த நிரயம்‌ நீங்கிச்‌ 


தீய்ந்தும்‌ புலமெல்லாம்‌ 


தீர்த்தரும்‌ போற்றும்‌ 
தேராருந்‌ தாமுணர 
தேவருந்தான்‌ தொட்‌ 


நாடிழந்துங்‌ கூலிகொண் 


நாடு கரந்துறை 
நான்மறை நூல்‌ கற்று 
நீடுவா ழச்செய்யு 


நுந்தையாம்‌ யாளிதத்‌ ' 


தெய்தும்‌ இனிதுற்றீர்‌ 
[6] தாந்‌ துழி அன்புடை 
பண்டறிவால்‌ வந்து 


62 
85 


32 


பண்டுதவஞ்‌ செய்தும்‌ 
பல்லா யிரவர்‌ 
பன்னகர்தா மேயுண்‌ 
பன்னும்‌உழ வார 
பாண்டுவழி நிற்பப்‌ 
பார்‌ க்கண்‌ பிறவார்‌ 
பார்த்தனம்பால்‌ வீழ்‌ 
பாலர்க்கே போதா 
புண்டரிகத்‌ தாளார்‌ 
புன்புறாத்‌ தம்மில்‌ 
பெய்யமழை இந்திரன்‌ 
பேதைப்‌ பருவ 
மாதவரைச்‌ சூதால்‌ 
மாய்ந்தன மீண்டும்‌ 
மாய்ந்தோர்‌ உயிர்க்கும்‌ 
மான்பி றப்பில்‌ எல்லாம்‌ 


வள்ளுவர்‌ நேரிசை 


மீனீர்‌ மணிமுதல 
முன்பரவான்‌ இன்சொல்‌ 
முூன்னரந சூயை 
முன்னி வனம்புகு 
மேனாள்‌ அறன்‌ 
மேன்மாடம்‌ விட்டு 
யார்க்காம்‌ இவறியான்‌ 
யானே உலகமெலாம்‌ 
வந்ததுரு வாசற்கு 
வானோர்‌ குரவனுமுன்‌ 
விக்கிரமார்க்‌ கற்கு 
வித்தும்‌ அரித்திட்டு 
விதலுறு நாயூனை 
வேதப்‌ பொருளுரை 
வேள்வியற மேபுரிந்தும்‌ 


